தமிழ்நாடு அரசு 

2010 


[ Regd . No . TNICCN/ 467/ 2009- 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
(விலை: ரூ . 2 .40 காசு . 


டு 


தமிழ்நாடு அரசிதழ் 


- 


- 


- 


AR 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மயே வெல் 


வல்லும் 


எண் 41 ] 


சென்னை, புதன்கிழமை , அக்டோபர் 20 , 2010 
ஐப்பசி 3 , திருவள்ளுவர் ஆண்டு - 2041 


பகுதி II - பிரிவு 1(a ) இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்புத் துறை 

வரைவு அறிவிக்கை 
[ அரசாணை (நிலை ) எண் 103, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( எம் - 2)த் துறை , நாள் : 15 ஜூன் 2010 ) 
1948 ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 63/ 1948) 112 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டும் , 19 செப்டம்பர் 2007 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் - III பிரிவு1 (a ) - ன் 160 ஆம் பக்கத்தில் 
( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் எஸ் . ஆர். ஓ . A - 42 / 2007 ஆம் எண் அறிவிக்கையை 
ரத்து செய்துவிட்டு அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு 1950 ஆம் ஆண்டு தொழிற்சாலை விதிகளில் 
செய்யக் கருதியுள்ள கீழ்க்காணும் திருத்தத்தை இதனால் செய்கிறார் . 


2 . இந்த வரைவுத் திருத்தம் , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து 45 நாட்கள் முடிவடையும் நாளன்று அல்லது 
அதற்குப் பின்னர் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் , மேற்சொன்ன கால அளவு முடிவடைவதற்கு முன்னர் , இது 
தொடர்பாக எவரிடமிருந்தேனும் வரப்பெறும் மறுப்புரைகள் அல்லது கருத்துரைகளை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்கும் என்றும் இதனால் 
அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனும் இருப்பின் அதனை “ சென்னை - 600 005 , சேப்பாக்கத்திலுள்ள 
தொழிற்சாலைகள் தலைமை ஆய்வாளர் மூலமாக தமிழ்நாடு அரசு முதன்மைச் செயலாளர் , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் 
துறை, தலைமைச் செயலகம் , சென்னை - 9 என்ற முகவரிக்கு இருபடிகளில் அனுப்பி வைக்க வேண்டும் . 


வரைவுத் திருத்தம் 


மேற்சொன்ன விதிகளில் , 22 ஆம் எண் படிவத்தின் 11ஆம் பகுதியில் உள்ள (i ) மற்றும் ( ii ) துணைப் பகுதிகளில் 
“ திங்களொன்றுக்கு ரூ . 1,600 / - க்கும் குறைவாக என்ற சொற்றொடருக்குப் பதிலாக " திங்களொன்றுக்கு ரூ . 10 , 000/ - க்கும் மிகாமல் 
என்ற சொற்றொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


ட்டி . பிரபாகர ராவ் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம்) 


ந . அருள் , 

இயக்குநர் . 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் 
மற்றும் செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 


DTP - |||- 1 ( a )( T - Sup ) ( 41 ) - 1 


[ 1 ] 


[ அரசாணை (நிலை) எண் 105 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( எம் -2) த் துறை , நாள் : 16 ஜூன் 2010.] 
1948 ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 63/1948 ) 112 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு 1950 ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் விதிகளில் கீழ்க்காணும் திருத்தங்களை 
இதனால் செய்கிறார் . இதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 115 ஆம் பிரிவில் கோரியுள்ளவாறு முன்னரே வெளியிடப்பட்டுள்ளது : -- 


614 


திருத்தங்கள் 
மேற்சொன்ன விதிகளில் , 2A விதியுடன் இணைக்கப்பட்டுள்ள விவர அட்டவணையில் , (1) நெடும்பத்தியில் உள்ள 6ஆம் 
தொடர் எண்ணுக்குப் பின்னர் , ( 2 ) முதல் (5 ) வரையிலான நெடும்பத்திகளில் உள்ள தொடர்புடைய பதிவுகளுக்குப் பதிலாக 
முறையே , கீழ்க்காணும் தொடர் எண்களும் , பதிவுகளும் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் . அவையாவன: 
7 . விதி 61A இயந்திரப் பாகாப்பு பட்டைகளின் 

அளவீடு 
பாதுகாப்பு பொறியியலில் சோதனை , ஆய்வு , 

செய்வதற்கான 
பட்டைகளை அல்லது மின் பார்வையிடல் ஆகியவற்றில் 

கருவிகள் மற்றும் 
சோதனை பொறியியலில் குறைந்த அளவாக ஏழு 

பெரிதாக்குவதற்கான 
செய்தல் மற்றும் அல்லது அதற்குச் ஆண்டுகள் அனுபவம் மற்றும் 

சாதனங்கள் 
ஆய்வு செய்தல் சமமானவற்றில் 

தொழிலக பாதுகாப்புப் 
இளநிலைப் பட்டம் பட்டைகளின் தொடர்புடைய 

தரங்கள் , பயன்பாடு மற்றும் 
அவற்றின் குறிப்பீடுகளில் 
பழக்கம் உடையவராக 

இருக்க வேண்டும் . 
8 . விதி 61B இயந்திரப் (1) மூடு வெப்ப உலையடுப்பு 

(i ) சோதனைகளை 
மூடுவெப்ப பொறியியலில் மற்றும் ஈரம் உலர்த்தும் 

செய்வதற்காகவும் , 
உலையடுப்பு அல்லது மின் கருவிகளின் வடிவமைப்பு 

பாதுகாப்பு குறித்து 
மற்றும் ஈரம் பொறியியலில் அல்லது பராமரிப்பு அல்லது 

சான்றளிப்பதற்காகவும் 
உலர்த்தும் அல்லது அதற்குச் இயக்கம் அல்லது சோதனை 

உரியவாறு 
கருவிகளை சமமானவற்றில் மற்றும் ஆய்வில் குறைந்த 

கட்டமைக்கப்பட்ட 
ஆய்வு செய்தல் இளநிலைப் பட்டம் அளவாக ஏழு ஆண்டுகள் 

மற்றும் 
மற்றும் 

அனுபவம் . | 

சான்றளிக்கப்பட்ட 
சோதனை ( i ) நடப்பிலுள்ள 

அளவீட்டு 
செய்தல் 

நடவடிக்கைகளின் 

கருவிகள் , 
தொடர்புடைய குறியீடுகள் 

சாதனங்கள் 
மற்றும் சோதனை 

மற்றும் கருவிகள் 
நடைமுறைகள் பற்றி 

( ii ) தீங்கற்ற 
அறிந்திருத்தல் 

சோதனையை 
( ii) மூடு வெப்ப 

செய்வதற்கான 
உலையடுப்புகள் மற்றும் ஈரம் 

வசதிகள் 
உலர்த்தும் கருவிகள் 
தொடர்பாக சட்டப்படி செய்ய 
வேண்டியவற்றில் பழக்கம் 
உடையவராக இருக்க 
வேண்டும் . 
(iv) மூடு வெப்ப 
உலையடுப்புகள் மற்றும் 
ஈரம் உலர்த்தும் கருவிகளின் 
பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக , 
பாதுகாப்புச் சாதனங்கள் மற்றும் 
அவற்றின் செயல்பாடு ஆகியவற்றில் 
பழக்கம் உடையவராக இருக்க 
வேண்டும் . 
( v ) மூடு வெப்ப 
உலையடுப்புகள் மற்றும் 
ஈரம் உலர்த்தும் கருவிகளில் 
ஏற்படுகிற குறைபாடுகள் 
மற்றும் அவை 
பழுதடைவதற்கான 
காரணங்கள் ஆகியவற்றைக் 
கண்டறிவதற்கான திறன் 
பெற்றவராக இருக்க வேண்டும் . 
( vi ) மூடு வெப்ப உலையடுப்புகள் 
மற்றும் ஈரம் உலர்த்தும் கருவிகளின் 
பாதுகாப்பு குறித்து நம்பகமான 
முடிவு எடுப்பதற்கான திறன் . 


அழுத்தச் 
சோதனை 
செய்வதற்கான 
வசதிகள் . 


9 . விதி 61 P இயந்திரப் 

வெப்பஞ் சார்ந்த 
(1) துணை விதி பொறியியலில் 

நீர்மத்தைச் சூடாக்கும் 
( 16 ) சூடாக்கும் அல்லது மின் 

கருவியின் வடிவமைப்பில் 
கருவியின் மின் பொறியியலில் 

அல்லது இயக்கத்தில் அல்லது 
இயக்க 

அல்லது அதற்குச் பராமரிப்பில் அல்லது 
கம்பிச்சுருளை சமமானவற்றில் 

சோதனை மற்றும் ஆய்வில் 
சோதனை 

இளநிலைப் பட்டம் குறைந்த அளவாக 
செய்தல் 

ஏழாண்டுகள் அனுபவம் . 
(i ) துணை விதி வேதியியலில் 

வெப்பஞ் சார்ந்த 
( 18 ) வெப்பத்தைச் முதுநிலைப் பட்டம் நீர்மங்களை சோதனை 
சார்ந்த அல்லது 

செய்வதில் குறைந்த அளவாக 
நீர்மத்தைச் வேதியியல் 

ஏழாண்டுகள் அனுபவம் 
சோதனை செய்தல் பொறியியலில் 

இளநிலைப் பட்டம் 


வெப்பஞ் 
சார்ந்த நீர்மத்தின் 
அமிலத் தன்மை , 
மிதக்கிற பொருள் , 
சாம்பல் 
பொருட்கள் குழைம் நிலை 
மற்றும் ஒளிரும் நிலை 
ஆகியவற்றைச் சோதனை 
செய்வதற்கான ஆய்வுக்கூட 
வசதிகள் . 
செய்முறைச் 
சாதனங்கள் 
மற்றும் பாதுகாப்புக் 
கருவிகளின் சோதனை 
நடவடிக்கை 
மேற்கொள்வதற்காக , 
உரியவாறு கட்டமைக்கப்பட்டு 
சான்றளிக்கப்பட்ட 
அளவீட்டுக் கருவிகள் , 
சாதனங்கள் , கருவிகள் 
மற்றும் பொருத்தமான ஏனைய 
வசதிகள் 


10 விதி 95 , வேதியியல் 

(1) கீழ்க்கண்டவற்றில் குறைந்த 
விவர அட்டவணை பொறியியலில் 

அளவாக ஏழாண்டுகள் 
XVI , பாகம் || வேதியியல் தொழில் அனுபவம் . 
பத்தி 7 

நுட்பவியலில் அல்லது ( a) வேதியியல் செய்முறை 
சாதனங்களையும் சாதனப் பொறியியலில் தொழிற்சாலையில் இயக்கம் 
பாதுகாப்புக் 

அல்லது சாதனத் அல்லது பராமரிப்பு அல்லது 
கருவிகளையும் தொழில் நுட்பவியலில் (b ) செய்முறை சாதனங்கள் 
ஆய்வு செய்தல் அல்லது இயந்திரப் மற்றும் பாதுகாப்புக் 
பொறியியலில் 

கருவிகளின் சோதனை , ஆய்வு 
இளநிலைப் பட்டம் மற்றும் பார்வையிடல் 

( ii ) நடப்பிலுள்ள தொடர்புடைய 
நடவடிக்கைகளின் குறியீடுகள் 
மற்றும் சோதனை 
நடமுறைகளில் முற்றிலும் 
பழக்கம் உடையவராக 
இருப்பதுடன் , செய்முறை 
சாதனங்கள் மற்றும் பாதுகாப்புக் 
கருவிகளின் நம்பகத்தன்மை மற்றும் 
முறையான செயல்பாடு ஆகியவற்றைப் 
பொறுத்தவரையில் ஒரு நம்பகமான 
முடிவு எடுக்கும் திறன் பெற்றவராக 

இருக்க வேண்டும் . 
11 விதி 95 , வேதியியல் பொறியியலில் (i ) கீழ்க்கண்டவற்றில் குறைந்த 

விவர அட்டவணை அல்லது வேதியியல் அளவாக ஏழாண்டுகள் 
XVI , பாகம் || தொழில் நுட்பவியலில் அனுபவம் பெற்றிருக்க 
பத்தி 15 

அல்லது சாதனப் வேண்டும் 
தளவாடங்கள் பொறியியலில் அல்லது ( a ) ஒரு வேதியியல் 
மற்றும் சாதனங்களின் சாதனத் தொழில் தொழிற்சாலையில் செய்முறை 
சோதனை ஆய்வு நுட்பவியலில் 

தளவாடத்தின் இயக்கம் 
மற்றும் பழுதுபார்ப்பு அல்லது இயந்திரப் அல்லது பராமரிப்பு அல்லது 
பொறியியலில் 

( b ) வேதியியல் செய்முறை 
இளநிலைப் பட்டம் தொழிற்சாலை ஒன்றில் 

தளவாடம் , சாதனம் மற்றும் 
இயந்திரம் ஆகியவற்றின் 
சோதனை ஆய்வு மற்றும் 
பார்வையிடல் 
( ii ) அவர் , (a ) சம்பந்தப்பட்ட 

அபாயங்களின் செய்முறை பற்றி 
முற்றிலும் பழக்கம் உடையவராக 
இருக்கவேண்டும் . 


பருமனை அளவீடு 
செய்வதற்கான அல்ட்ரா 
சானிக் சாதனம் , 
பழுது கண்டறியும் 
சாதனம் நீராற்றலால் 
இயங்கும் விசை இயந்திரம் 
நச்சு மற்றும் எரியத்தக்க 
வாயுவைக் கண்டறிகிற 
கையடக்கச் சாதனங்கள் 
( பலவகையான வாயுவைக் 
கண்டறிகிற சாதனம் ) 
போன்ற தீங்கற்ற சோதனை 
செய்யும் சாதனங்கள் 


அடைக்கப்பட்ட 
இடத்தில் 
பயன்படுத்தத் தக்க 
இரசாயன வாயுக்கள் 
அல்லது புகைகளுக்கு 
பொருந்தத்தக்கவாறான 
கையடக்கமான பலவகையான 
வாயுக்களை கண்டறிகின்ற 
சாதனங்கள் , 
ஆக்ஸிஜன் 
அளவைக் காட்டுகின்ற 
கருவி . 


( b ) வேதியியல் செய்முறை 

தொழிற்சாலையில் உள்ள தளவாடம் , 
சாதனம் இயந்திரம் ஆகியவற்றில் 
ஏற்படுகிற குறைபாடுகள் மற்றும் 
அவற்றில் பழுது ஏற்படுவதற்கான 
பிற காரணங்கள் ஆகியவற்றைக் 
கண்டறியும் திறன் பெற்றவராக 
இருக்க வேண்டும் . 
( c ) தளவாடம் , சாதனம் மற்றும் 
இயந்திரத்தின் பாதுகாப்பு மற்றும் 
கூறுபடா நிலை தொடர்பாக 
நம்பகமான முடிவு எடுப்பதற்கான 

திறன் பெற்றிருக்க வேண்டும் . 
12 விதி 95 , வேதியியலில் 

(i ) சுற்றுச்சூழல் சார்ந்த 
விவர 

முதுநிலைப் பட்டப்படிப்பு மாதிரிகளை சேகரித்து ஆய்வு 
அட்டவணை 

அல்லது வேதியியல் செய்தல் , கண்காணிப்புச் 
XVI , பாகம் II , பொறியியலில் 

சாதனங்களைக் கட்டுதல் 
பத்தி 18 

இளநிைைலப் பட்டப் ஆகியவற்றில் குறைந்தளவாக 
அடைக்கப்பட்ட படிப்பு 

ஏழாண்டுகள் அனுபவம் . 
இடத்தில் நுழைதல் 

( ii) ( a ) அவர் , அபாயகரமான 
அல்லது பணிபுரிதல் 

வேதியியல் பொருட்கள் மற்றும் 
அவற்றின் அனுமதிக்கத் தக்க 
வரையறை பண்புக் கூறுகள் 
ஆகியவற்றில் பழக்கம் 
உடையவராக இருக்க வேண்டும் . 
( b ) அவர் , மாதிரி எடுத்தல் 

குறித்த நடப்பு உத்திகள் மற்றும் 
கலப்படப் பொருட்களை பகுப்பாய்வு 
செய்தல் ஆகியவற்றில் பழக்கம் 
உடையவராக இருக்க வேண்டும் மற்றும் . 
( c ) அவர் அடைக்கப்பட்ட இடத்தில் 

நுழைந்து வெப்பமான பணி அல்லது பிற 
பராமரிப்புப் பணியை மேற்கொள்வது 
தொடர்பாக பாதுகாப்பு குறித்த 
நம்பகமான முடிவு எடுப்பதற்கான திறன் 

பெற்றவராக இருக்கவேண்டும் . 
13 விதி 92 , பிளாஸ்டிக் தொழில் ( i) பின்வருவனவற்றில் 
விவர 

நுட்பத்தில் அல்லது குறைந்தளவாக ஏழாண்டுகள் 
அட்டவணை வேதியியல் 

அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் . 
XVI பாகம் V , பத்தி 5 பொறியியலில் அல்லது ( a ) இரசாயன தொழிற்சாலையில் 
மீண்டும் 

தொழில் நுட்பத்தில் செயல்முறை தளவாடம் 
வலுவூட்டப்பட்ட இயந்திரப் பொறியியலில் இயக்குவதில் அல்லது பராமரிப்பதில் 
பிளாஸ்டிக்கிலிருந்து அல்லது மின் 

( அல்லது ) 
தயாரிக்கப்பட்ட பொறியியலில் 

( b ) இரசாயன தொழிற்சாலையில் , 
தளவாடம் மற்றும் இளங்கலைப் 

மீண்டும் வலுவூட்டப்பட்ட 
சாதனத்தை பட்டப்படிப்பு 

பிளாஸ்டிக்கிலிருந்து 
சோதனையிடுதல் 

தயாரிக்கப்பட்ட தளவாடத்தையும் 
சாதனத்தையும் பரிசோதனை 

செய்வதில் மற்றும் ஆய்வு செய்வதில் 
( ii) ( a ) மீண்டும் வலுவூட்டப்பட்ட 
பிளாஸ்டிக்கிலிருந்து தயாரிக்கப்பட்ட 
தளவாடம் மற்றும் சாதனம் 
தொடர்பாக , இந்திய தரங்கள் 
அல்லது ஏனைய யாதொரு தேசீய 
தரங்கள் குறித்து அவருக்கு 
முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும் . 


அல்ட்ரா சானிக் 
பருமனை அளவிடுகின்ற 
சாதனம் , பழுது கண்டறியும் 
சாதனம் மற்றும் 
நீராற்றலால் 
இயக்கப்படுகின்ற 
விசை இயந்திரம் 
போன்ற தீங்கற்றவற்றை 
சோதனையிடுகின்ற 
சாதனம் . 


( b ) மீண்டும் வலுவூட்டப்பட்ட 

பிளாஸ்டிக்கின் இரசாயன இணக்கதன்மை 
பற்றி முற்றிலும் பழக்கம் உடையவராக 

அவர் இருக்கவேண்டும் . 
( c ) மீண்டும் வலுவூட்டப்பட்ட 
பிளாஸ்டிக்கிலிருந்து தயாரிக்கப்பட்ட 
தளவாடம் மற்றும் சாதனம் பழுது 
ஏற்படுவதற்கு வழிவகுக்கின்ற குறைபாடுகள் 
மற்றும் ஏனைய காரணங்களை 
கண்டறிவதற்கான திறன் பெற்றவராக 

அவர் இருக்க வேண்டும் . 
( d ) மீண்டும் வலுவூட்டப்பட்ட 
பிளாஸ்டிக்கிலிருந்து தயாரிக்கப்பட்ட 
தளவாடம் மற்றம் சாதனத்தின் பாதுகாப்பு 
மற்றும் கூறுபடா நிலை தொடர்பாக 
நம்பகமான முடிவு எடுப்பதற்கான திறன் 
பெற்றவராக அவர் இருக்கவேண்டும் . 


ட்டி . பிரபாகரராவ் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் . 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் 
மற்றும் செய்தி ( மொழி பெயர்ப்பு) த் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


